“If My people humble themselves...” (TAMIL) 


“என்‌ மக்கள்‌ தங்களைத்‌ பய மத 





R. ஸ்டான்லி, 13 ஏப்ரல்‌ 2020 


எவ்விதப்‌ பேரழிவின்‌ காலக்கட்டத்திலும்‌ பாதுகாப்பு மற்றும்‌ விடுதலைக்கான 
ஜெபங்களுக்கு அடிக்கடி சுட்டிக்காட்டப்படும்‌ திருவசனம்‌, 2 நாளாகமம்‌ 7:14, “எனது 
பெயரால்‌ அழைக்கப்படும்‌ எனது மக்கள்‌ (1) தங்களைத்‌ தாழ்த்தி, (2) ஜெபம்பண்ணி, (3) 
எனது முகத்தைத்‌ தேடி, (4) தங்களது தீயவழிகளைவிட்டுத்‌ திரும்பினால்‌, அப்பொழுது 
பரலோகிலிருக்கும்‌ நான்‌ கேட்டு, அவர்களது பாவத்தை மன்னித்து, அவர்கள்‌ நாட்டிற்கு நலம்‌ 
வரப்பண்ணுவேன்‌.” இவ்வசனத்தில்‌ கடவுள்‌ தமது மக்களிடம்‌ எதிர்பார்க்கும்‌ நான்கு 
காரியங்களில்‌ “நம்மை நாம்‌ தாழ்த்துதல்‌” என்பதே முதன்மையாக வருவதைக்‌ கவனிக்கிறோமா ? 

கடந்த சில ஆண்டுகளாக ஆண்டவர்‌ இக்காரியத்திலேயே என்னிடம்‌ கண்டிப்புடன்‌ 
இடைபட்டு வருகிறார்‌. இயல்பாக நான்‌ ஒரு பெருமைக்காரன்‌. என்னைத்‌ தாழ்மைப்படுத்தும்‌ 
எத்தனையோ அனுபவங்கள்‌ வழியாக அவர்‌ என்னை எடுத்துச்‌ சென்றிருந்தும்‌ போதுமான 
அளவு நான்‌ என்னைத்‌ தாழ்த்திவிட்டேன்‌ என்று சொல்வதற்கில்லை. அவரது பொறுமை 
என்னை இன்னும்‌ வனைந்துகொண்டிருக்கிறது. 


நமது தகுதியின்மையை உணருவதே தேவன்‌ எவ்வளவு தகுதியுள்ளவர்‌ என்ற அறிவுக்குள்‌ 
நம்மை நடத்தும்‌. “தொழுகை” என்பதற்கான ஆங்கிலச்‌ சொல்லாகிய "Wரshiற' என்பது 
"Worthship, அதாவது “தகுதி நிறைவு,” என்ற பொருள்கொண்ட மூலப்பதத்திலிருந்து 
வருகிறது. நம்மைத்‌ தாழ்த்துவதே நமது தொழுகையைத்‌ தேவனுக்குமுன்‌ ஏற்புடையதாக்‌ 
குகிறது. இயேசுவின்‌ பார்வையில்‌ தீர்க்கர்களிலெல்லாம்‌ பெரியவராகிய திருமுழுக்கினன்‌ 
யோவான்தான்‌ தனது தகுதியின்மையை முழுக்க முழுக்க உணர்ந்தவர்களில்‌ முன்வரிசையில்‌ 
நிற்கிறார்‌. அவர்‌ அறிக்கையிட்டது: “என்னிலும்‌ வல்லவர்‌ எனக்குப்பின்‌ வருகிறார்‌; குனிந்து 
அவரது மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்குத்‌ தகுதியில்லை.” இக்கூற்று மூன்று 
சுவிசேஷங்களில்‌ இடம்பெற்றுள்ளது (மாற்‌ 1:7; லூக்‌ 3:16; யோ 1:27). ஜெபாலயப்‌ பிரசங்கம்‌ 
ஒன்றில்‌ அப்போஸ்தலன்‌ பவுலும்‌ இதனைக்‌ குறிப்பிடுகிறார்‌ (அப்‌ 13:25). வேலைக்காரர்‌ 
அல்ல, அடிமைகள்தான்‌ மிதியடியின்‌ வாரை அவிழ்ப்பர்‌. நம்மை நாமே தாழ்த்தும்‌ 
இவ்வனுபவம்‌ நெடுகவே நடக்கவேண்டியது. “இயேசு பெருகிக்கொண்டேயிருக்கவேண்டும்‌; 
நான்‌ குறைந்துகொண்டேயிருக்கவேண்டும்‌” என்பதுதான்‌ யோவானது கூற்றின்‌ உட்கருத்து 
(யோ 3:30). 


“நான்‌ யார்‌?” (Wh௦ ௮m |?) “நான்‌ எம்மாத்திரம்‌ 2” (14/௪1 ௮௱ |?) ஆகியதும்‌ இவை 
போன்றதுமான கேள்விகள்‌ கேட்ட, அல்லது அறிக்கைகள்‌ செய்த, தனிநபர்கள்‌ பலரை எனது 
சமீபகால வேத ஆராய்ச்சியின்போது கண்டேன்‌. இவையெல்லாம்‌ அந்நபர்களது தாழ்மையின்‌ 
வெளிப்பாடு என்பது தெளிவு. அவர்களில்‌ எழுவரை இச்செய்திக்‌ கட்டுரையில்‌ சந்திப்போம்‌. 


“இதோ, தூசியும்‌ சாம்பலுமாயிருக்கும்‌ அடியேன்‌ 
ஆண்டவரோடு பேசத்‌ துணிந்தேன்‌” (ஆதி 18:27) 


சோதோமுக்காய்‌ மன்றாடுகையில்‌ பரலோகத்தின்‌ தேவனை நோக்கி ஆபிரகாம்‌ இவ்‌ 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. 50 நீதிமான்கள்‌ என்று தொடங்கி 45, 40, 30, 2௦, 1௦ என்று 
ஆபிரகாம்‌ குறைத்துக்கொண்டே வந்தார்‌ (வச 22-33). 50க்கு 5 குறைவாக என்று 
மன்றாடியபோதுதான்‌ மேற்குறிப்பிட்ட வார்த்தைகளை ஆபிரகாம்‌ கூறினார்‌. ஒருவர்‌ தன்னைத்‌ 
“தூசி அல்லது சாம்பல்‌” என்று அழைத்துவிட்டால்‌ அதற்கும்‌ அதிகமாக அவர்‌ தன்னைத்‌ 
ப்‌ 


ட 

தாழ்த்தமுடியாது. இவையிரண்டும்‌ குப்பை மேட்டில்‌ கொட்டவேண்டிய ஒன்றுக்கும்‌ 
உதவாதவை. தனது பார்வையில்‌ ஆபிரகாம்‌ இவ்வளவு குறைவாகத்‌ தன்னை மதிப்பிட்டாலும்‌, 
இந்தக்‌ கோத்திரப்பிதாவின்மீது தேவனுக்கு அலாதிப்பிரியம்‌ இருந்தது. கீழ்வரும்‌ குறிப்புகள்‌ 
நம்மை ஊக்குவிக்கும்‌, உணர்த்துவிக்கும்‌ -- 

ஈ ஆங்கில வேதாகமத்தின்படி, “தொழுகை” (Whip) என்ற சொல்லைத்‌ திருமறையில்‌ 
முதலாவது பயன்படுத்தியது ஆபிரகாம்தான்‌. மோரியா மலைக்குத்‌ தன்னுடனும்‌ ஈசாக்குடனும்‌ 
வந்த இரு வேலைக்காரரிடம்‌ ஆபிரகாம்‌ சொன்னது: “நீங்கள்‌ கழுதையுடன்‌ இங்கேயே 
காத்திருங்கள்‌; நானும்‌ மகனும்‌ அவ்விடம்‌ சென்று தொழுதுகொண்டு திரும்பிவருவோம்‌” 
(ஆதி 22:5). தனக்குப்‌ பிரியமான தனது ஒரே மகனைப்‌ பலியிடுவதையே “தொழுகை” என்று 
ஆபிரகாம்‌ அர்த்தப்படுத்தினார்‌ (வச 2). தொழுகை அல்லது ஆராதனை என்பதற்கு இதைவிட 
மேலான வரையறை தரமுடியுமோ? ஆராதனை என்பது நம்மைப்‌ பரவசப்படுத்த அல்ல ; அது 
நமக்குள்ள உசிதமானதைக்‌ கொண்டு உன்னதரை உயர்த்துவதாம்‌. அது நம்மை மகிழ்விக்க 
அல்ல; நமதாண்டவரது இதயத்தைக்‌ குளிரப்பண்ணுவதாம்‌. ஆராதிப்பதைக்‌ குறித்து 
ஆபிரகாமுக்கு இருந்த அறிவுடன்‌ ஒப்பிடும்போது இன்றையத்‌ துதி ஆராதனைகள்‌ எவ்வளவு 


குறைவுள்ளவை பாருங்கள்‌! 


ஈ “தீர்க்கதரிசி” என்று பைபிளில்‌ முதலாவது அழைக்கப்பட்டது ஆபிரகாம்தான்‌. அவர்‌ 
சொன்ன பாதி உண்மையை நம்பிய அரசன்‌ அபிமெலேக்கு சாராளை எடுத்துக்கொண்டார்‌. 
அவள்‌ இன்னொருவரது மனைவி என்று சொப்பனத்தில்‌ அரசனை ஆண்டவர்‌ 
கடிந்துகொண்டார்‌. தேவன்‌ அவரிடம்‌ சொன்னது: “அந்த மனிதனின்‌ மனைவியை அவனிடம்‌ 
அனுப்பிவிடு ; அவன்‌ ஒரு தீர்க்கதரிசி; அவன்‌ உனக்காய்‌ வேண்டுதல்‌ செய்வான்‌” (ஆதி 
20:7). முதலாம்‌ நபராய்த்‌ தீர்க்கதரிசி என்றழைக்கப்பட்டது, அதுவும்‌ தேவனாலேயே அவ்விதம்‌ 
அழைக்கப்பட்டது, சாதாரண காரியம்‌ அல்லவே! இவ்வித மனிதன்தான்‌ தன்னைத்‌ “தூசி” 
என்றும்‌ “சாம்பல்‌” என்றும்‌ தாழ்த்திக்கொண்டார்‌ (18:27). தேவனது கிருபாவரங்களைக்‌ 
குறித்து நாம்‌ பெருமையடிக்காதிருப்போம்‌. நான்‌ ஓர்‌ அப்போஸ்தலனாகவேோ, தீர்க்கதரிசி 
யாகவோ, சுவிசேஷகனாகவோ, மேய்ப்பனாகவோ, போதகனாகவோ, எவ்வித அழைப்பைப்‌ 
பெற்றிருந்தாலும்‌ தேவனுக்குமுன்‌ நான்‌ தூசிதான்‌, சாம்பல்தான்‌, என்பதை ஒருபோதும்‌ நான்‌ 


மறக்கக்கூடாது. 


ஈ “தேவனுக்குச்‌ சிநேகிதன்‌” என்று அழைக்கப்பட்ட முதல்‌ நபரும்‌ ஆபிரகாம்தான்‌. 
சோதோம்‌, கொமோரா நகர்களின்‌ கூக்குரலும்‌ கொடிய பாவமும்‌ தமக்கு உண்டாக்கிய 
கோபத்தைத்‌ தேவன்‌ அவருக்குச்‌ சொல்லுமுன்‌, தமக்குள்ளேயே தேவன்‌ பேசிக்கொண்டது, 
“நான்‌ செய்யவிருப்பதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ... நான்‌ அவனை அறிந்திருக்கிறேன்‌” 
(ஆதி 18:17-19). தேவனது இவ்வார்த்தைகளின்‌ அடிப்படையிலேயே ஆபிரகாம்‌ 
“தேவனுக்குச்‌ சிநேகிதன்‌” என்றழைக்கப்பட்டார்‌ என்று அப்போஸ்தலன்‌ யாக்கோபு எழுதினார்‌ 
(யாக்‌ 2:23). ஆபிரகாமுடன்‌ தேவனுக்கிருந்த நெருக்கவுறவு அபாரம்‌. பழகப்‌ பழகப்‌ பாலும்‌ 
புளிக்கும்‌ என்பர்‌. ஆபிரகாமைப்‌ பொருத்தவரை அப்படியல்ல. அவர்‌ ஆண்டவரை 
அனைத்துலக “நீதியரசர்‌” என்றழைத்தார்‌ (ஆதி 18:25). சோதோமுக்காய்‌ மன்றாடுகையில்‌, 
“ஆண்டவரே, உமக்குக்‌ கோபம்‌ வராதிருக்கட்டும்‌” என்று இருமுறை கேட்டுக்கொண்டார்‌ (வச 
30,32). தேவனுடன்‌ நமக்கிருக்கும்‌ ஐக்கியம்‌ மற்றும்‌ நெருக்கமானது அவர்‌ மீதுள்ள நமது 
பயபக்திக்குப்‌ பங்கம்‌ விளைவித்துவிடக்கூடாது. 


ஈ விசுவாசிக்கிற அனைவருக்கும்‌ “தந்தை” என்று ஆபிரகாம்‌ அழைக்கப்படுகிறார்‌ (ரோ 
4:11). தேவன்‌ அவரது பெயரை “ஆபிராம்‌” என்பதிலிருந்து “ஆபிரகாம்‌” என்று மாற்றியபோது 
அவரிடம்‌ சொன்ன வார்த்தைகளை நினைவில்‌ வைத்துப்‌ பவுல்‌ அவரை இவ்விதம்‌ 
அழைக்கிறார்‌: “நான்‌ உன்னை எண்ணற்ற மக்களினங்களுக்குத்‌ தந்தையாக்கினேன்‌” (ஆதி 

லவ 


தல்‌ 

17:5). “ஆபிராம்‌” என்றால்‌ “உயர்த்தப்பட்ட தந்தை” என்று பொருள்‌; “ஆபிரகாம்‌” என்றால்‌ 
“திரள்களின்‌ தந்தை” என்று பொருள்‌. ஒன்று உயர்த்தப்படுதலையும்‌, அடுத்தது 
விரிவாக்கப்படுதலையும்‌ குறிப்பிடுகிறது. தேவனுக்குமுன்‌ உத்தமமாய்‌ நடப்பது ஆபிரகாமின்‌ 
வாழ்க்கையின்‌ செங்குத்துப்‌ பரிமாணம்‌ (வச 1). நாட்டின்‌ நீளமும்‌ அகலமும்‌ எவ்வளவோ 
அவ்வளவு நடந்து திரிவது சமதளப்‌ பரிமாணம்‌ (13:17). அப்போஸ்தலன்‌ பவுலின்‌ ரோமர்‌ 
நிருபத்தில்‌ ஒரு முழு அத்தியாயமே ஆபிரகாமிற்காய்‌ ஒதுக்கப்பட்டுள்ளது (அத்‌ 4). பழைய 
ஏற்பாட்டுக்‌ கதாபாத்திரங்களில்‌ எவருக்கும்‌ புதியதில்‌ இவ்வளவு முக்கியத்துவம்‌ 
தரப்படவில்லை. புதிய ஏற்பாடும்‌, இயேசுவின்‌ வம்ச வரலாறும்‌ ஆபிரகாமில்தான்‌ 
துவங்குகின்றன (மத்‌ 1:1). தேவன்‌ நம்மை நமது வேலை அல்லது ஊழியத்தில்‌ 
உயர்த்தும்போது, நமது திறமை மற்றும்‌ உழைப்பினாலேயே இந்நிலைக்கு நாம்‌ 
வந்துவிட்டோம்‌ என்று நினைப்பது எளிது. இவையிரண்டையும்‌ ஆண்டவர்‌ கனப்படுத்துகிறார்‌ 
என்பது உண்மைதான்‌; அதனால்‌ நம்மை உயர்த்திவிட அவர்‌ கடமைப்பட்டவரல்ல. 


விரும்பத்தக்க உயர்நிலைகளுக்கு நம்மைக்‌ கொண்டுவருவது தேவ கிருபையே. 


ஈ தங்களது வேர்கள்‌ எங்கே என்பதைத்‌ தெரிந்துகொள்ள இஸ்ரவேல்‌ மக்கள்‌, பழைய 
ஏற்பாட்டு அத்தனை கதாபாத்திரங்களிலும்‌, ஆபிரகாமையே நோக்கிப்பார்க்க அழைக்கப்‌ 
பட்டனர்‌. ஏசா 51:1,2, “நீதியை நாடுவோரே, ஆண்டவரைத்‌ தேடுவோரே, எனக்குச்‌ செவி 
கொடுங்கள்‌: நீங்கள்‌ எந்தப்‌ பாறையினின்று செதுக்கப்பட்டீர்களோ, எந்தக்‌ குழியினின்று 
தோண்டப்பட்டீர்களோ, அதை நோக்குங்கள்‌. உங்கள்‌ தந்தை ஆபிரகாமையும்‌ உங்களைப்‌ 
பெற்றெடுத்த சாராளையும்‌ நினைத்துப்‌ பாருங்கள்‌. தனியனாய்‌ இருந்த அவனை அழைத்‌ 
தேன்‌; அவனை ஆசீர்வதித்துப்‌ பெரும்‌ திரளாக்கினேன்‌.” ஆபிரகாம்‌ தனது பார்வையில்‌ 
“தூசியும்‌ சாம்பலுமாகவே” தெரிந்தார்‌ (ஆதி 18:27). தேவனோ அவரைப்‌ “பாறை” என்றழைக்‌ 
கிறார்‌. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை (நீதி 15:33ஆ; 18:12ஆ). 


மோசே தேவனைப்‌ பார்த்து, “பரர்வோனிடம்‌ செல்வதற்கும்‌, 
இஸ்ரவேல்‌ மக்களை எகிப்திலிருந்து அழைத்துப்‌ போவதற்கும்‌ 
நான்‌ யார்‌?” என்றார்‌ (யாத்‌ 3:11) 


நெருப்பால்‌ எரிந்துகொண்டிருந்த முட்புதர்‌ தரிசனத்தின்மூலம்‌ தேவன்‌ தமது 
மக்களைப்பற்றிய திட்டத்தை மோசேக்கு வெளிப்படுத்தினார்‌ (யாத்‌ 3:1-10). இது அவ்வளவு 
அதிசயமான தரிசனமாயிருந்ததாலேயே இயேசுவும்‌ ஸ்தேவானும்‌ தங்கள்‌ பிரசங்கங்களில்‌ 
அதனைக்‌ குறிப்பிட்டனர்‌ (லூக்‌ 20:37; அப்‌ 7:30,35). தரிசிக்க முடியாததை மோசே தரிசித்‌ 
தார்‌; கேட்க முடியாததைக்‌ கேட்டார்‌; அழிக்க முடியாததைத்‌ தெரிந்துகொண்டார்‌; செய்ய 
முடியாததைச்‌ செய்தார்‌ (எபி 11:27). மோசேயைக்‌ குறித்து மேன்மையான பல காரியங்கள்‌ 
சொல்லப்பட்டுள்ளன -- 


ஈ மோசேயைப்பற்றித்‌ திருவசனம்‌ கூறும்‌ சான்று உணர்த்துதலாயிருக்கிறது: எண்‌ 12:3, 
“பூவுலகின்‌ அனைத்து மாந்தரிலும்‌ மோசே சாந்தமிகு மானிடராய்த்‌ திகழ்ந்தார்‌.” சாந்தம்‌ 
என்பது “தாழ்மை” என்றும்‌ மொழியாக்கப்பட்டுள்ளது. இவ்வார்த்தைகள்‌ காணப்படும்‌ 
சூழமைவைக்‌ கவனிக்கவேண்டும்‌. அவர்‌ மணந்திருந்த எத்தியோப்பியப்‌ பெண்ணைக்‌ 
குறித்து அவரது சகோதரி மிரியாமும்‌, சகோதரன்‌ ஆரோனும்‌ அவருக்கு எதிராகப்‌ பேசினர்‌ 
(வச 1). தங்களது விமர்சனத்திற்கு மார்க்க வர்ணமும்‌ பூசிவிட்டனர்‌: “மோசே மூலம்‌ 
மட்டும்தான்‌ கர்த்தர்‌ பேசினாரோ? எங்கள்‌ மூலமாகவும்‌ அவர்‌ பேசவில்லையோ?” (வச 29. 
மோசே இங்கு தன்னை நியாயப்படுத்தி எதுவும்‌ பேசவில்லை. தனக்கு வாயாகச்‌ செயல்பட்ட 

க! 


_4- 
சொந்தச்‌ சகோதரனும்‌, பாடல்‌ நடத்திய சொந்தச்‌ சகோதரியும்‌ பேசிய இப்பேச்சு அவரை 
எவ்வளவு புண்படுத்தியிருக்கும்‌! அவர்‌ கேளாதவர்போல்‌ இருந்துவிட்டார்‌; ஆனால்‌ “கர்த்தர்‌ 
அதனைக்‌ கேட்டார்‌ “ (வச 2). தனக்கு எதிராகப்‌ பேசித்‌ தொழுநோயாளியாகிவிட்ட தனது 
சகோதரிக்காய்‌ ஜெபிக்கவே மோசே முதன்முதலாக வாயைத்‌ திறந்தார்‌: “என்‌ தேவனே, 
அவளைக்‌ குணமாக்கும்‌” என்று கெஞ்சினார்‌ (வச 13). இந்நிகழ்வின்போது மோசே இவ்வளவு 
சாந்தமாய்‌ இராதிருந்தால்‌, மிரியாமைத்‌ தனது இடது கையினாலும்‌, ஆரோனை வலது 
கையினாலும்‌ அடித்து நொறுக்கி, அடக்கமும்‌ செய்திருப்பார்‌! 40 ஆண்டுகள்‌ அவரை 
வனாந்திரத்தில்‌ கர்த்தர்‌ பக்குவப்படுத்துமுன்‌ அவர்‌ அப்படிப்பட்டவராய்த்தான்‌ இருந்தார்‌ 
(யாத்‌ 2:11-15, அப்‌ 7:21-28). 

ஈ மோசேயுடன்‌ தேவன்‌ “ஒரு நண்பனிடம்‌ பேசுவதுபோல்‌ முகமுகமாய்ப்‌” பேசினார்‌ (யாத்‌ 
33:11௮). அவரை மிரியாம்‌ மற்றும்‌ ஆரோனுக்குமுன்‌ மெச்சிப்பேசியபோது அவர்களிடம்‌ 
தேவன்‌ விட்ட சவால்‌: “என்‌ வார்த்தைகளைக்‌ கேளுங்கள்‌: உங்களுக்குள்‌ தீர்க்கதரிசி ஒருவன்‌ 
இருந்தால்‌ ஆண்டவராகிய நான்‌ ஒரு தரிசனத்தின்‌ வழியாக அவனுக்கு என்னை 
வெளிப்படுத்துவேன்‌; கனவில்‌ அவனோடு பேசுவேன்‌. ஆனால்‌ என்‌ அடியான்‌ மோசேயோடு 
அப்படியல்ல ; என்‌ வீடு முழுவதிலும்‌ அவன்‌ நம்பிக்கைக்குரியவன்‌ ; நான்‌ அவனுடன்‌ பேசுவது 
மறைபொருளாக அல்ல, நேர்முகமாகவும்‌ தெளிவாகவும்‌ இருக்கும்‌. ஆண்டவரது சாயலையும்‌ 
அவன்‌ காண்கிறான்‌. பின்னர்‌ ஏன்‌ என்‌ அடியான்‌ மோசேக்கு எதிராகப்‌ பேச நீங்கள்‌ 
அஞ்சவில்லை?” (எண்‌ 12:6-8). தேவனது இவ்வார்த்தைகளின்படி, மோசே ஒரு 
தீர்க்கதரிசிக்கும்‌ மேலானவர்‌. “தீர்க்கர்களிலெல்லாம்‌ பெரியவன்‌” என்று யோவானை இயேசு 
குறிப்பிட்டார்‌ (மத்‌ 11:11). அவர்‌ அற்புத அடையாளம்‌ ஒன்றும்‌ செய்யவில்லை என்று 
வாசிக்கிறோம்‌ (யோ 10:41). ஆனால்‌ மோசேயைக்‌ குறித்தோ, கர்த்தர்‌ அவர்மூலம்‌ செய்த 
“அடையாளங்கள்‌, அற்புதங்கள்‌, வல்ல செயல்கள்‌, அச்சுறுத்தும்‌ காரியங்கள்‌” எல்லாவற்‌ 
றையும்‌ பார்த்தால்‌, அவரைப்‌ போன்றதொரு தீர்க்கன்‌ இஸ்ரவேலில்‌ எழும்பியதில்லை என்றே 
சொல்லப்பட்டிருக்கிறது (உபா 34:10-12). நம்மூலம்‌ தேவன்‌ அசாதாரண வரங்களைக்‌ 
கண்கவரும்‌ வகையில்‌ வெளிப்படுத்தும்போது அவருக்கு முன்பாகவும்‌ மனிதருக்கு 
முன்பாகவும்‌ தாழ்மையைக்‌ காத்துக்கொள்வது எளிதல்ல ; இங்குதான்‌ உண்மையான மேன்மைக்‌ 
குணம்‌ வெளிப்படுகிறது. “தேவா, என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும்‌” என்பதே 
நமது வேண்டலாய்‌ இருக்கவேண்டும்‌. நாம்‌ இருதயத்திலிருந்து நிசமாகவே இவ்விதம்‌ 
ஜெபித்தால்‌, இத்தகைய வல்லமையை மனிதருக்கு அருளும்‌ “கடவுளை” மக்கள்‌ போற்றிப்‌ 
புகழ்வர்‌ (மத்‌ 9:8). 


ஈ “என்‌ தாசன்‌” அல்லது “என்‌ ஊழியன்‌” அல்லது “என்‌ அடியான்‌” (My servant) என்று 
அழைக்கப்பட்ட முதல்‌ நபர்‌ ஆபிரகாம்‌ எனினும்‌, வேறு எவரையும்விடப்‌ பைபிளில்‌ அடிக்கடி 
அவ்விதம்‌ அழைக்கப்பட்டது மோசேதான்‌. மிரியாமிடமும்‌ ஆரோனிடமும்‌ தமது சவாலை 
ஆண்டவர்‌ வீசியபோது, இருமுறை அவர்‌ மோசேயை “என்‌ தாசன்‌ ' என்று குறிப்பிட்டார்‌ (எண்‌ 
12:7,8). மோசேக்குப்‌ பின்னர்‌ யோசுவாவைப்‌ பணிக்கு நியமித்தபோது கர்த்தர்‌ அவரிடம்‌ 
சொன்னது, “என்‌ ஊழியன்‌ மோசே இறந்துவிட்டான்‌. இப்பொழுது நீ எழுந்து புறப்படு” (யோசு 
1:2). “தேவதாசன்‌” என்று மோசே அழைக்கப்பட்ட பிற இடங்கள்‌: 1 நாளா 6:49; 2 நாளா 
24:9; நெகே 10:29; தானி 9:11. பரலோகிலும்கூட பாடப்படும்‌ ஒரு பாடல்‌ “தேவதாசன்‌ 
மோசேயின்‌ பாடல்‌” எனப்படுகிறது (வெளி 15:3). பரலோகிற்குள்‌ அல்ல, கானானுக்குள்‌ 
செல்லத்தான்‌ அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மறுரூப மலைக்கு விண்ணிலிருந்து வந்து 
இயேசுவுடன்‌ பேசிய இருவரில்‌ அவர்‌ ஒருவர்‌ (மத்‌ 17:3). “மோசேயுடன்‌” எலியா தோன்றினார்‌ 
என்றெழுதுகிறார்‌ மாற்கு (மாற்‌ 9:4). மோசேயும்‌ எலியாவும்‌ “மகிமையில்‌” தோன்றினர்‌ என்பது 
லூக்கா தரும்‌ தகவல்‌ (லூக்‌ 9:30,31). பட்டங்களும்‌ பதவிகளும்‌ நமக்குள்‌ செருக்கையும்‌ 
அகம்பாவத்தையும்‌ புகுத்திவிடக்கூடாது. தாழ்மையே நமது மகுடமாயிருக்கவேண்டும்‌. 

வி 


லர்‌ 

ஈ ஒரேயொரு சங்கீதம்தான்‌ மோசேயின்‌ சங்கீதம்‌ எனப்படுகிறது: சங்கீதம்‌ 90. அது “தேவ 
மனிதன்‌ மோசேயின்‌ ஜெபம்‌” என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நேரமெடுத்து 
இச்சங்கீதத்தைத்‌ தியானியுங்கள்‌. 10ஆம்‌ வசனம்‌ முதியவர்களுக்கு அதிகம்‌ பிடிக்கும்‌: “எங்கள்‌ 
வாழ்நாள்‌ எழுபது ஆண்டுகளே; பலசாலிகளுக்கு எண்பது; அவற்றிலும்‌ பெருமைக்குரியன 
துன்பமும்‌ துயரமுமே. அவை விரைவில்‌ கடந்துவிடுகின்றன; நாங்களும்‌ பறந்துவிடுகின்‌ 
றோம்‌.” இக்கருத்தை அவர்‌ 15ஆம்‌ வசனத்தில்‌ சமநிலைப்படுத்துகிறார்‌: “கர்த்தாவே, எங்களை 
நீர்‌ ஒடுக்கிய நாட்களுக்கும்‌, நாங்கள்‌ தீங்குற்ற ஆண்டுகளுக்கும்‌ ஈடாக, எங்களை மகிழச்‌ 
செய்யும்‌!” கோத்திரப்பிதாக்களின்‌ வாழ்காலத்துடன்‌ ஒப்பிடுகையில்‌, மோசே சீக்கிரம்‌ 
இறந்துவிட்டார்‌ என்றுதான்‌ சொல்லவேண்டும்‌; அவருக்கு இன்னும்‌ கண்களில்‌ புரை (09191801) 
விழவில்லையே (உபா 34:7). அடக்க ஆராதனைக்‌ கூடுகையின்றி, தேவனே அடக்கம்‌ 
செய்தது அவர்‌ ஒருவரைத்தான்‌ (உபா 34:5,6). அவரது பிரேதத்திற்காய்ப்‌ பிரதான தூதன்‌ 
மிகாவேலுடன்‌ பிசாசு வாதாடினான்‌ (யூதா 9). அவர்‌ எங்கு புதைக்கப்பட்டாரென்று தெரியா 
ததற்கு ஆண்டவருக்குக்‌ கோடாகோடி ஸ்தோத்திரம்‌! இல்லையேல்‌, அவ்விடத்தில்‌ மக்கள்‌ 
ஓர்‌ ஆலயம்‌ கட்டியிருப்பார்கள்‌ ; மறுரூப மலையிலேயே மோசேக்குக்‌ கூடாரம்‌ போட விரும்பி 
னார்களே (மத்‌ 17:4)! 


நாம்‌ தேவனது “பிள்ளைகள்‌” என்றழைக்கப்படுகிறோம்‌. “தேவ மனுஷன்‌” அல்லது “தேவ 
மனுஷி” என்ற நிலைக்கு வளர விரும்பும்‌ எவரும்‌ தேவ மனுஷன்‌ மோசேயிடமிருந்து 
கற்கவேண்டியவை ஏராளம்‌. அவர்‌ தேவனுடன்‌ நெருக்கவுறவு கொண்டிருந்தார்‌ (எண்‌ 12:8; 
உபா 34:10). தேவனுடைய வீட்டில்‌ எங்கும்‌, எதிலும்‌, உண்மையாயிருந்தார்‌ (எண்‌ 12:7; 
எபி 3:2,5). அவரது உண்மைத்துவத்தை இயேசுவினதோடு ஒப்பிட எபிரெய நிருப 
ஆக்கியோன்‌ தயங்கவில்லை, பாருங்கள்‌ (எபி 3:2-5). மக்கள்‌ கானானுக்குள்‌ நுழைய 
முடியாதபடி வாதையினால்‌ அவர்களை நாசமாக்கப்‌ போவதாக மோசேயிடம்‌ தேவன்‌ சொன்ன 
போது, அவர்‌ தேவனுக்குமுன்‌ புலம்பி மன்றாடினார்‌ (எண்‌ 14:1;1-19). ஆனால்‌ கானானுக்குள்‌ 
நுழைவு தேவனால்‌ அவருக்கு ரத்து செய்யப்பட்டபோதோ அதை அவர்‌ மறுவார்த்தை பேசாது 
ஏற்றுக்கொண்டார்‌ (20:12). இவ்வுலகில்‌ எக்காரணத்தை முன்னிட்டோ ஒரு தேவ மனிதன்‌ தகுதி 
நீக்கம்‌ செய்யப்படலாம்‌; ஆனால்‌ அவன்‌ விண்ணில்‌ தனக்காய்க்‌ காத்திருக்கும்‌ “பலன்‌” மீதே 
கண்ணைப்‌ பதித்து, தேவனுக்குமுன்‌ உத்தமமாய்த்‌ தொடர்ந்து நடைபோட்டுக்கொண்டே 
இருப்பான்‌ (எபி 11:26). தாழ்மை எனும்‌ ஆடையை அவன்‌ கழற்றவே மாட்டான்‌ (1 பேது 5:5). 


“இஸ்ரவேலில்‌ மிகச்‌ சிறிதான பெஞ்சமின்‌ குலத்தைச்‌ 
சார்ந்தவனன்றோ நான்‌? பெஞ்சமின்‌ குலத்தில்‌ அனைத்துக்‌ 
குடும்பங்களிலும்‌ என்னுடையது கடைநிலையில்‌ உள்ளதன்றோ?2 
பின்பு, நீர்‌ ஏன்‌ என்னிடம்‌ இவ்வாறு பேசுகிறீர்‌?” (1 சாமு 9:21) 


தேவன்‌ தமது மக்களுக்குத்‌ “தலைவனாகச்‌” சவுலைத்‌ தெரிந்தெடுத்துள்ளார்‌ என்று தீர்க்கன்‌ 
சாமுவேல்‌ அவரிடம்‌ சொன்னபோது, அவர்‌ கொடுத்த பதில்‌ வார்த்தைகள்‌ இவை (1 சாமு 
9:20; 10:1). இஸ்ரவேலின்‌ முழு “விருப்பமும்‌” அவர்மீதும்‌ அவரது வீட்டார்மீதும்‌ உள்ளது 
என்று சாமுவேல்‌ சொன்னது சவுலை அதிர்ச்சிக்குள்ளாக்கிற்று. 


யாக்கோபின்‌ பன்னிரு குமாரரில்‌ பென்யமீன்தான்‌ இளையவன்‌. அவனைப்‌ பிரசவிக்கையில்‌ 
இறந்துகொண்டிந்த அவனது தாய்‌ அவனுக்குப்‌ “பெனொனி” என்று பெயர்‌ வைத்தாள்‌; 
“வேதனையின்‌ மகன்‌” என்பது அதற்குப்‌ பொருள்‌ (ஆதி 35:18). அவன்‌ தந்தையோ 
அவனுக்குப்‌ “பென்யமீன்‌” என்று பெயரிட்டார்‌; “வலக்கை மகன்‌” என்பது அதற்குப்‌ பொருள்‌. 
டு 


ல்‌ 


யோசேப்புக்குப்‌ பென்யமீன்‌ உடன்பிறந்த சகோதரன்‌ (வச 24). பென்யமீனைக்‌ குறித்த 
யாக்கோபின்‌ தீர்க்கதரிசனத்தைக்‌ கவனியுங்கள்‌: ஆதி 49:27, “பீறிக்கிழிக்கும்‌ ஓநாய்க்குப்‌ 
பென்யமீன்‌ ஒப்பானவன்‌; காலையில்‌ வேட்டையாடிய இரையை அவன்‌ விழுங்குவான்‌; 
மாலையில்‌ கொள்ளைப்‌ பொருளைப்‌ பங்கிட்டுக்கொள்வான்‌.” பென்யமீனியர்‌ வல்ல போர்‌ 
வீரர்‌ ஆவர்‌ என்பதே இத்தீர்க்கதரிசனம்‌. அவர்களைக்‌ குறித்து நாம்‌ வாசிப்பது: 1 நாளாகமம்‌ 
12:1,2, “அவர்கள்‌ போரில்‌ (தாவீதுக்கு) தோள்கொடுத்த ஆற்றல்மிகு படைவீரர்‌, வில்வீரர்‌. 
கவண்கல்‌ எறிவதற்கும்‌, அம்பு எய்வதற்கும்‌, வலக்கை இடக்கைப்‌ பழக்கமுள்ளவர்‌.” 
பவுலடியாரும்‌ பெஞ்சமின்‌ குலம்‌ சார்ந்தவர்‌ (பிலி 3:5). மனந்திரும்புதலுக்கு முன்னரும்‌ 
பின்னரும்‌ அவர்‌ போராளிதானே? 


ஈ கர்த்தருக்கு முன்பாக இறுதிவரை தாழ்மையின்‌ ஆவியையும்‌, தனது ஒன்றுமில்லா 
மையின்‌ உணர்வையும்‌ சவுலரசன்‌ தக்கவைத்துக்கொள்ளாதது துக்கம்‌. இதுவே அவரைத்‌ 
தவறான வழிகளுக்குள்‌ நடத்தியது. தகனபலி செலுத்த சாமுவேல்‌ வரும்வரை அவர்‌ 
காத்திருக்கவில்லை. சாமுவேல்‌ வரத்‌ தாமதித்தபோது, மக்கள்‌ ஒவ்வொருவராய்‌ அவரை 
விட்டுப்போகின்றனர்‌, மற்றும்‌ பெலிஸ்தியர்‌ எந்த நிமிடமும்‌ தாக்கிவிடலாம்‌, என்று 
தகனபலியைக்‌ கட்டாயமாய்ச்‌ செலுத்திவிட்டார்‌. “மக்கள்‌” சார்ந்த இம்மனப்பான்மையினால்‌ 
“தேவன்‌” தந்த கட்டளையை சவுல்‌ மீறினார்‌ (1 சாமு 13:8-14). சவுலின்‌ பயபக்தியற்ற செயல்‌ 
தேவனுக்குக்‌ கோபமூட்டியதால்‌, அவர்‌ சவுலைக்‌ கடந்துசென்றார்‌ (வச 13,14). தமது 
இதயத்திற்கு இதமானவனைத்‌ தெரிந்தெடுத்துவிட்டார்‌! 


ஈ தற்புகழ்‌ நாடியது சவுலரசனின்‌ அடுத்த பாவம்‌. தனக்கென்று ஒரு நினைவுக்‌ கோபுரம்‌ 
அமைத்துக்கொண்டார்‌ (1 சாமு 15:12). தலைமையில்‌ இருக்கும்‌ எவருக்கும்‌ இது ஒரு வஞ்சகக்‌ 
கண்ணி. கதாநாயக வணக்கம்‌ மலிந்துள்ள திரையுலகு மற்றும்‌ அரசியலின்‌ கலாச்சாரம்‌ 
கிறிஸ்தவத்திற்குள்ளும்‌, குறிப்பாக நட்சத்திரப்‌ பிரசங்கிமார்‌ பலரது ஊழியங்களுக்குள்‌, பரவி 
விட்டது. மார்க்கவுலகில்‌ காணப்படும்‌ இதனைத்‌ தேவன்‌ அருவருக்கிறார்‌. மக்களது பாராட்டு 
அனைத்தையும்‌ தேவனுக்குப்‌ புகழ்ச்சியாய்‌ அவர்‌ பக்கம்‌ திருப்பிவிடப்‌ பிரசங்கிமார்‌ நெடுகவே 
முழுமுயற்சி எடுக்காவிடில்‌ ஆபத்துதான்‌. “தன்னைத்தான்‌ உயர்த்துகிறவன்‌ தாழ்த்தப்படுவான்‌; 
தன்னைத்தான்‌ தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான்‌” என்று எத்தனை முறை இயேசு 
சொல்லியிருக்கிறார்‌! (மத்‌ 23:12; லூக்‌ 14:11; 18:14ஆ). 


ஈ மூன்றாவதாக, அரைகுறைக்‌ கீழ்ப்படிதல்‌ சவுலின்‌ தவறுதல்களில்‌ ஒன்று. அமெலேக்‌ 
கியரை அடியோடு அழித்து, அவர்கள்‌ இல்லாது போகும்வரை அவர்களுக்கு எதிராய்ப்‌ 
போரிடவேண்டுமென்று சவுலைக்‌ கர்த்தர்‌ பணித்திருந்தார்‌ (1 சாமு 15:3,18). அவரும்‌ 
மக்களுமோ கால்நடைகளில்‌ முதல்தரமானவற்றையும்‌, நல்லவை அனைத்தையும்‌ அழிக்காது 
வைத்துக்கொண்டனர்‌; ஒன்றுக்கும்‌ உதவாதவற்றை மட்டும்‌ அழித்துப்போட்டனர்‌ (வச 9). 
இதனால்‌, சவுலை இஸ்ரவேலருக்கு முதல்‌ மன்னன்‌ ஆக்கியது தேவனுக்கு “மிகுந்த விசனம்‌” 
உண்டாக்கிற்று (வச 11). தனது மனவேதனையைத்‌ தீர்க்கன்‌ சாமுவேலிடம்‌ தேவன்‌ கொட்டிய 
போது, அவர்‌ இரவெல்லாம்‌ தூங்காது தேவனை நோக்கிக்‌ கதறினார்‌. கர்த்தரது கட்டளைக்கு 
அரைகுறைக்‌ கீழ்ப்படிதல்‌ என்பது “கலகம்‌, சூனியம்‌, முரட்டுத்தனம்‌, சிலைவழிபாடு” 
ஆகியவற்றிற்கு ஒப்பான குற்றம்‌ என்று சவுலை சாமுவேல்‌ கண்டித்தார்‌ (வச 23). இந்தச்‌ 
சமயத்தில்தான்‌ சாமுவேல்‌ சவுலைப்‌ பார்த்து, “நீர்‌ உமது பார்வைக்கே சீறியவராய்‌ இருந்த 
போதல்லவா இஸ்ரவேல்‌ குலங்களுக்குத்‌ தலைவர்‌ ஆனீர்‌?” என்று நினைப்பூட்டினார்‌ (வச 
17; 1 சாமு 9:21). 


பிரியமானவரே, தலைமைப்‌ பதவியில்‌ இருந்தாலும்‌ இல்லாவிட்டாலும்‌, நொறுங்கிய 
மனதையும்‌ தாழ்மைச்‌ சிந்தையையும்‌ இறுதிவரை தக்கவைத்துக்கொள்வது எளிதல்ல. தேவன்‌ 
சவுலை “அகற்றி” தாவீதை “அமர்த்தினார்‌.” தனது முதலாம்‌ மிஷனரிப்பயணப்‌ பிரசங்கங்கள்‌ 
ந்த்‌ 


க 
ஒன்றில்‌ பவுல்‌ இதனைக்‌ குறிப்பிடும்‌ அளவு இது சரித்திரம்‌ புகட்டும்‌ பாடமாயிற்று (அப்‌ 
13:21,22). தேவ ஊழியர்‌ பலரது வாழ்வில்‌ இது நிகழ்ந்துள்ளது. விழிப்புடனும்‌ எச்சரிப்புடனும்‌ 
நடக்காவிடில்‌, நமது பொலிவான தோற்றமும்‌, இயல்பான திறமைகளும்‌ நமது சமநிலையை 
இழக்கச்‌ செய்யும்‌ (1 சாமு 9:2). தேவன்‌ நம்மைத்‌ தெரிந்தெடுத்தது அவரது கிருபையினா 
லேயே என்பதை ஒருபோதும்‌ மறந்துவிடக்கூடாது. இதுவே நம்மை இறுதிவரை தாழ்மையாய்‌ 
வைத்துக்கொள்ளச்‌ செய்யும்‌. ஊழியத்தில்‌ உயரங்களை எட்டும்போதும்‌, வெற்றிமேல்‌ வெற்றி 
குவியும்போதும்‌, தேவனுக்குமுன்‌ தாழ்மையாய்‌ நடக்கிறோமா என்று அவ்வப்போது 
தற்பரிசோதனை செய்துகொள்வது சீரழிவிலிருந்து நம்மைக்‌ காக்கும்‌. 


“நான்‌ யார்‌?” “நான்‌ எம்மாத்திரம்‌ 2?” 
இவ்விதக்‌ கேள்விகளைப்‌ பல சந்தர்ப்பங்களில்‌ தாவீது கேட்டார்‌. 
அவற்றில்‌ நான்கினை இங்கு பார்ப்போம்‌ -- 


ஈ சவுலரசன்‌ தனது மூத்த மகள்‌ மேராபைத்‌ தாவீதுக்கு மணமுடித்துக்‌ கொடுக்க 
முன்வந்தபோது தாவீது சொன்னது: “அரசரின்‌ மருமகன்‌ ஆவதற்கு நான்‌ யார்‌? என்‌ உறவினர்‌ 
யார்‌? இஸ்ரவேலில்‌ என்‌ தந்தையின்‌ குலம்‌ எம்மாத்திரம்‌? (1 சாமு 18:18). ஏதோவொரு 
காரணத்தினால்‌ மேராப்‌ இன்னொருவருக்குக்‌ கொடுக்கப்பட்டுவிட்டாள்‌. சவுலின்‌ இளைய 
மகள்‌ மீகாளுக்குத்‌ தாவீதைப்‌ பிடித்துவிட்டது. இதனைச்‌ சவுல்‌ தனது பணியாளர்‌ மூலம்‌ 
தாவீதுக்குச்‌ சொல்லியனுப்பியபோது, முதலில்‌ சொன்னது போன்ற பதிலையே தாவீது 
கொடுத்தார்‌: “அரசனுக்கு மருமகன்‌ ஆவது உங்களுக்கு அவ்வளவு எளிதானதாய்த்‌ 
தோன்றுகிறதா? நான்‌ எளியவனும்‌ தாழ்ந்தவனுமாய்‌ உள்ளேன்‌ அன்றோ?” (வச 23). 
மன்னனுக்கு மருமகனாவது சாதாரண காரியமா? வாழ்க்கைத்துணையைத்‌ தெரிந்தெடுப்‌ 
பதிலேயே வாலிபர்‌ நங்கையர்‌ பலர்‌ தங்கள்‌ குணநலன்களையே தொலைத்துவிட்டனர்‌. 
மீகாளுடன்‌ மணவாழ்வு தாவீதுக்கு மங்களகரமாய்‌ இருந்ததாய்த்‌ தெரியவில்லை ; ஆனாலும்‌ 
இறுதிவரை அவர்‌ கர்த்தருக்குமுன்‌ தாழ்மையைக்‌ காத்துக்கொண்டார்‌. கர்த்தருடைய 
பெட்டியை எருசலேமிற்கு நடனமாடிக்‌ கொண்டுவருகையில்‌, “ஓர்‌ அரசன்‌ இப்படியா 
ஆடுவது?” என்று மீகாள்‌ தாவீதை அலட்சியமாய்ப்‌ பேசினாள்‌. அதற்குத்‌ தாவீது கொடுத்த 
பதில்‌: “நான்‌ என்னை இன்னும்‌ கடையவனாக்கிக்‌ கொள்வேன்‌; என்‌ கண்முன்‌ என்னைத்‌ 


தாழ்த்திக்கொள்வேன்‌” (2 சாமு 6:22). 


ஈ சவுல்‌ துரத்திய வேளையிலும்‌ தாவீதின்‌ தாழ்மை தெளிவாய்த்‌ தெரிகிறது. அவர்‌ 
கேட்டது, “இஸ்ரவேலின்‌ அரசர்‌ யாரைத்‌ தேடிப்‌ புறப்பட்டார்‌? ஒரு செத்த நாயை அன்றோ ? 
ஒரு தெள்ளுப்பூச்சியை அன்றோ?” (1 சாமு 24:14). இயற்கைக்கடன்‌ கழிக்கச்‌ சவுல்‌ ஒரு 
குகைக்குள்‌ சென்றபோது, அவருக்குத்‌ தெரியாது அவரது மேலங்கியின்‌ தொங்கலை 
அறுத்துக்கொண்டபோது, அவரைக்‌ கொல்வது அவ்வளவு எளிதாயிருந்த வேளையிலும்‌ 
தாவீது இவ்வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌ (வச 3,4). நமது எதிரிகள்‌ நம்மிடம்‌ சவால்விடும்போது 
நாம்‌ நமது ஒன்றுமில்லாமையை மறந்துவிடுகிறோம்‌ அல்லவா? ஊழியங்களில்‌ இருப்‌ 
போருக்கு ஒரு வார்த்தை: உங்கள்‌ பணியை ஆண்டவர்‌ ஆசீர்வதித்து விரிவாக்கும்போது, 
ஆதரவாளர்கள்‌ பெருகினாலும்‌ எதிரிகளும்‌ கூடுவர்‌ என்பதே உலகெங்கும்‌ கண்டது. நீங்கள்‌ 
உங்களைக்‌ கர்த்தருக்குள்‌ திடப்படுத்திக்கொள்ளவேண்டிய அதே வேளையில்‌, உங்களது 
ஒன்றுமில்லாமையையும்‌ மறந்துவிடாதேயுங்கள்‌. சர்வ வல்லவருக்குமுன்‌ இன்னும்‌ 
உங்களைத்‌ தாழ்மைப்படுத்த இதனை ஒரு வாய்ப்பாய்ப்‌ பயன்படுத்திக்கொள்ளுங்கள்‌. 
போதுமான அளவு நம்மைத்‌ தாழ்த்திவிட்டோம்‌ என்று விழுந்துபோன மனுக்குலத்தைச்‌ சேர்ந்த 
நாம்‌ ஒருபோதும்‌ சொல்லமுடியாது. 

ஸ்ட 


னத 

ஈ தாவீது அல்ல, அவரது மகன்‌ சாலமோன்தான்‌ ஆலயத்தைக்‌ கட்டுவார்‌ என்று தீர்க்கன்‌ 
நாத்தான்‌ மூலம்‌ தேவன்‌ தாவீதுக்குச்‌ சொல்லியனுப்பினார்‌. இதோ தாவீதின்‌ மறுமொழி: “என்‌ 
தன்லவராம்‌ ஆண்டவரே, இதுவரை நீர்‌ என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான்‌ யார்‌? என்‌ 
குடும்பம்‌ யாது?” (2 சாமு 7:18). இச்சம்பவத்தைத்‌ திருமறை இவ்விதம்‌ குறிப்பிடுகிறது: 
“தாவீதரசன்‌ உள்ளே சென்று, கர்த்தரது திருமுன்‌ அமர்ந்து இவ்வாறு பேசினார்‌.” தரையில்‌ 
உட்கார்ந்தே தாவீது இவ்வறிக்கையைச்‌ செய்தார்‌ என்று புரிந்துகொள்ளமுடிகிறது. துவக்கக்‌ 
காலங்களில்‌ இப்படியெல்லாம்‌ அறிக்கைபண்ணுவது எளிது; உச்சத்தை எட்டியபிறகு? நமது 
முந்திய தாழ்வு நிலையைத்‌ தேவன்‌ அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்துகிறார்‌. தாவீதிடம்‌ அவர்‌ 
சொன்னது: “என்‌ மக்கள்‌ இஸ்ரவேலரின்‌ தலைவனாக விளங்கப்‌ புல்வெளியில்‌ ஆடு 
மேய்த்துக்கொண்டிருந்த உன்னை நான்‌ அழைத்தேன்‌” (வச 8). வசனங்கள்‌ 18 முதல்‌ 29 
வரையுள்ள தாவீதின்‌ நன்றிப்பாடலை வாசித்துப்‌ பாருங்கள்‌. “கர்த்தராகிய ஆண்டவரே” (“என்‌ 
தலைவராம்‌ ஆண்டவரே”) என்று எட்டு முறை இதில்‌ தேவனை அழைக்கிறார்‌! கலப்படமற்ற 
ஆராதனை ! தேவனுக்குமுன்‌ நம்மைத்‌ தாழ்த்தும்‌ அளவுக்குத்தான்‌ நமது தொழுகை மேம்படும்‌. 
நம்மில்‌ ஆசனங்களுக்கே அடிமைப்பட்டுள்ளவர்கள்‌ கீழேயிறங்கித்‌ தேவனுக்குமுன்‌ பாயில்‌ 
உட்காருவோம்‌. பாயிலிருந்து நாம்‌ கீழே விழமுடியாது! 

ஈ தனது மகன்‌ சாலமோனிடம்‌ ஆலயக்‌ கட்டிடத்திற்கான வரைபடத்தைக்‌ கொடுத்த 
பின்னர்‌, “அனுபவம்‌ குறைந்த இளைஞனாகிய” தனது மகனுக்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு 
சபையார்‌ அனைவரிடமும்‌ தாவீது கேட்டுக்கொண்டார்‌ (1 நாளா 28:11; 29:1). தனது 
“சொந்தக்‌ கருவூலத்திலிருந்து பொன்னையும்‌ வெள்ளியையும்‌” தாராளமாய்க்‌ கொடுத்துவிட்‌ 
டதையும்‌ மக்களிடம்‌ கூறினார்‌ (29:3). தேவனது ஆலயத்தின்மீது தனக்கிருந்த பற்றார்வத்‌ 
தாலேயே இப்படிச்‌ செய்ததாகத்‌ தாவீது அறிக்கையிட்டார்‌. மனப்பூர்வமாய்க்‌ கொடுக்கும்படிப்‌ 
பின்னர்‌ மக்களுக்கு அழைப்பு விடுத்தார்‌ (வச 5). மக்கள்‌ தாராளமாகவும்‌ ஏராளமாகவும்‌ 
கொடுத்தனர்‌. இதில்‌ அகமகிழ்ந்த தாவீது தேவனை வாழ்த்திக்‌ கூறியது: “கர்த்தாவே, இப்படி 
மனப்பூர்வமாய்க்‌ கொடுக்கும்‌ ஆற்றல்‌ உண்டாவதற்கு நான்‌ எம்மாத்திரம்‌ ? என்‌ மக்கள்‌ 
எம்மாத்திரம்‌ ? எல்லாம்‌ உம்மிடமிருந்து வந்தவை. உமது கையிலிருந்தே வாங்கி உமக்குக்‌ 
கொடுத்துள்ளோம்‌” (வச 14). பணம்‌ திரட்டும்‌ தனது திறமை என்று தாவீது பெருமை 
யடிக்கவில்லை. பல்வேறு திருச்சபைகள்‌, திருச்சங்கங்களுக்காய்ப்‌ பணம்‌ சேகரிப்போரிடையே 
நடக்கும்‌ எலிப்பந்தயம்‌ ஒழியட்டும்‌! 

தாழ்மை குறித்த நமது வேத ஆராய்ச்சியில்‌ அடுத்த கதாபாத்திரத்தைக்‌ கவனிக்குமுன்‌, 
தங்கள்‌ பாவங்கள்‌ சுட்டிக்காட்டப்பட்டபோது சவுலரசனும்‌ தாவீதரசனும்‌ எவ்விதம்‌ அதற்குப்‌ 
பிரதிபலித்தனர்‌ என்று பார்ப்போம்‌. சவுல்‌ ஏன்‌ தகனபலி செலுத்தினாரென்று சாமுவேல்‌ 
வினவியபோது, அவர்‌ அதற்குச்‌ சாக்குப்போக்குகள்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌. அமெலேக்கியர்‌ 
காரியத்தில்‌ பழியை மக்கள்மீது போட்டுவிட்டார்‌. தற்புகழுக்காகத்‌ தனக்கென்று 
நினைவுத்தூண்‌ ஒன்று நாட்டிக்கொண்டார்‌. மாறாக, தாவீதின்‌ விபசாரம்‌ மற்றும்‌ கொலை ஆகிய 
பாவங்களை அவருக்குத்‌ தீர்க்கன்‌ நாத்தான்‌ உணர்த்தியபோது, “நான்‌ பாவம்‌ செய்தேன்‌” என்று 
அடிபணிந்தார்‌. மக்களை அவர்‌ கணக்கிட்டதால்‌ தேவன்‌ ஒரு கொள்ளை நோயை 
அனுப்பியபோது, அவர்‌ தேவனை நோக்கிக்‌ கேட்டது: “நான்தானே பாவம்‌ செய்தேன்‌, 
நான்தானே தீச்செயல்‌ புரிந்தேன்‌; இந்த ஆடுகள்‌ என்ன செய்தன?” (2 சாமு 24:17). தாழ்மை 
இல்லாது பாவ அறிக்கையும்‌ மனம்‌ திரும்புதலும்‌ உண்மையாயிராது. 


“விண்ணும்‌ விண்ணுலகும்‌ அவரைக்‌ கொள்ள இயலாகிருக்க, 
அவருக்கேற்ற ஓர்‌ ஆலயம்‌ கட்ட யாரால்‌ முடியும்‌ 2 
அவரது திருமுன்‌ தூபம்‌ காட்டுவதற்கேயன்றி 
அவருக்கென ஓர்‌ ஆலயம்‌ எழுப்ப நான்‌ யார்‌?” (2 நாளா 2:6) 


- 9- 

பல்லாயிரம்‌ கூலியாட்களையும்‌ கண்காணிகளையும்‌ ஆலயக்‌ கட்டுமானத்திற்காய்‌ நியமித்த 
பின்னர்‌, தீரு மன்னராகிய ஈராமிடம்‌ ஆளனுப்பி, கட்டிட நிபுணரான ஒரு கலைஞனையும்‌, 
மரங்களையும்‌ தனக்கு அனுப்பிவைக்கும்படிச்‌ சாலமோன்‌ கேட்டுக்கொண்டார்‌ (2 நாளா 
2:3-10). இவ்விதம்‌ ஈராமைக்‌ கேட்டுக்கொண்டபோதுதான்‌ மேற்கூறிய வார்த்தைகளைச்‌ 
சாலமோன்‌ பேசினார்‌ (வச 6). தனது தந்‌ைத தாவீதிடமிருந்து இவ்விதத்‌ தாழ்மை மனப்பான்‌ 
மையைச்‌ சாலமோன்‌ பெற்றுக்கொண்டது மெச்சிக்கொள்ளத்தக்கது. சாலமோனிடம்‌ இணை 
யற்ற காரியங்கள்‌ பல இருந்தன — 


ஈ சாலமோனது காலத்தில்‌ மிகப்‌ பெரிய ஞானி அவர்தான்‌. ஒரு கனவில்‌ தேவன்‌ அவரிடம்‌ 
சொன்னது: “இதோ, நான்‌ இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன்‌. உனக்கு நிகராக, உனக்கு 
முன்னே எவரும்‌ இருந்ததில்லை, உனக்குப்‌ பின்னே இருக்கப்போவதுமில்லை. அந்த 
அளவுக்கு ஞானமும்‌ பகுத்தறிவும்‌ நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன்‌” (1 இரா 
3:12). சாலமோனுக்கு ஆண்டவர்‌ அருளியிருந்த ஞானத்தை நேரில்‌ கேட்டறிய எல்லா 
நாட்டினரும்‌ அவரை நாடி வந்தனர்‌ (10:24). 


ஈ சாலமோனுக்கு இருந்த அளவு செல்வமும்‌ புகழும்‌ வேறு எந்த அரசனுக்கும்‌ 
இருந்ததில்லை. மேற்குறிப்பிட்ட அதே கனவில்‌ ஆண்டவர்‌ அவருக்குச்‌ சொன்னது: “நீ கேளாத 
செல்வத்தையும்‌ புகழையும்‌ உனக்குத்‌ தருவேன்‌. ஆகையால்‌ உன்‌ வாழ்நாள்‌ முழுவதிலும்‌ 
உனக்கு இணையான அரசன்‌ எவனும்‌ இரான்‌” (1 இரா 3:13). சாலமோனுக்கிருந்த செல்வத்‌ 
தைக்‌ குறித்த சில வார்த்தைகள்‌: “அவரது பான பாத்திரங்கள்‌ எல்லாம்‌ தங்கத்தாலும்‌, 
லெபனோனின்‌ வனம்‌ எனப்பட்ட மாளிகையின்‌ கலன்கள்‌ அனைத்தும்‌ பசும்‌ பொன்னினாலும்‌ 
ஆனவை. ஒன்றும்‌ வெள்ளியினால்‌ செய்யப்படவில்லை; சாலமோனின்‌ காலத்தில்‌ வெள்‌ 
ளியை யாரும்‌ உயர்வாக மதிக்கவில்லை” (10:21). இக்காலத்து அரேபிய ஷேக்குகளைவிட 
அதிகம்போல்‌ தெரிகிறது ! 


2? 


ஈ “சாலமோன்கூட தன்‌ மேன்மையில்‌ எல்லாம்‌ ...” என்று இயேசுவே குறிப்பிட்டார்‌ 
என்றால்‌ பாருங்கள்‌ (மத்‌ 6:28,29)! சாலமோனின்‌ ஞானத்தைக்‌ கேட்க தென்னாட்டிலிருந்து 
அவ்வளவு பயணித்துவந்த ஷீபா ராணியைக்‌ குறிப்பிட்டுத்‌ “தாம்‌ சாலமோனிலும்‌ பெரியவர்‌” 
என இயேசு சுட்டிக்காட்டினார்‌ (12:42; 1 இரா 10:1). 


இப்படி எத்தனையோ நிகரற்றவை சாலமோனுக்கு இருந்தும்‌, அவர்‌ தனது ஒன்றுமில்‌ 
லாமையை உணர்ந்தவராயிருந்தார்‌. ஆசிகள்‌ நமது கண்களைக்‌ குருடாக்கிவிடக்கூடாது. 
தீர்க்கன்‌ எரேமியா மூலம்‌ நமக்கு வரும்‌ திருவார்த்தையைக்‌ கேட்போம்‌: “ஞானி தனது ஞானத்‌ 
தைக்‌ குறித்துப்‌ பெருமையடிக்க வேண்டாம்‌; வலியவர்‌ தங்கள்‌ வலிமையைக்‌ குறித்துப்‌ 
பெருமையடிக்க வேண்டாம்‌; செல்வர்‌ தங்கள்‌ செல்வத்தைக்‌ குறித்துப்‌ பெருமையடிக்க 
வேண்டாம்‌; பெருமை பாராட்ட விரும்புவோர்‌, நானே ஆண்டவர்‌ என்பதை அறிந்து 
புரிந்துகொள்வதிலுமே பெருமை பாராட்டட்டும்‌” (எரே 9:23,24). நம்மிடம்‌ இருக்கும்‌ எதுவும்‌ 
நாம்‌ பெற்றுக்கொண்டதுதான்‌. கொரிந்து விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலன்‌ பவுல்‌ விட்ட 
சவால்‌: “உன்னைச்‌ சிறந்தவனாக்குவது யார்‌? உன்னிடம்‌ இருப்பதெல்லாம்‌ நீ பெற்றுக்கொண் 
டதுதானே? பெற்றுக்கொண்டும்‌ பெற்றுக்கொள்ளாததுபோல்‌ பெருமையடிப்பதேன்‌?” (1 
கொரி 4:7). செல்வர்களுக்குக்‌ கட்டளையிடும்படித்‌ தீமோத்தேயுவுக்குப்‌ பவுல்‌ அறிவுறுத்திய 
முதல்‌ காரியம்‌, “மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது” என்பதே (1 தீமோ 6:17). வாழ்வின்‌ 
இறுதிக்காலத்தில்‌, ஆசீர்வாதங்களிலும்‌ சிற்றின்பங்களிலும்‌ மூழ்கிப்போன சாலமோன்‌ 
ஆசீர்வதிக்கிறவரை விட்டுவிட்டார்‌. இது எவருக்கும்‌ நேரிடலாம்‌. “சாலமோன்‌” என்றாலே 
“சமாதானம்‌” என்றுதான்‌ பொருள்‌; அவரோ தேவ சமாதானம்‌ இழந்து இறந்தார்‌. ஞானத்துடன்‌ 

பிறர்க்குச்‌ சொன்ன நீதிமொழிகளை அவர்‌ தனக்குச்‌ சொல்லிக்கொள்ள மறந்துவிட்டார்‌! 
ட்டு 


-10- 
எக்காரணத்தையிட்டும்‌ நாம்‌ நம்மை உயர்த்திக்கொள்ளாதபடி நம்மைத்‌ தடுக்கும்‌ 
முட்களுக்காய்த்‌ தேவனைத்‌ துதிக்கவேண்டும்‌ (2 கொரி 12:7). முடிசூட்டப்பட்ட நிலையில்‌ 


நம்மைக்‌ காத்துக்கொள்வது முட்களே. 


6. மேவிபோசேத்‌ 


அவன்‌ வணங்கி, “நான்‌ செத்த நாய்‌ போன்றவன்‌, 
என்னைக்‌ கடைக்கண்‌ பார்ப்பதற்கு உமது அடியான்‌ எம்மாத்திரம்‌ 2” என்றான்‌ 
(2 சாமு 9:8) 


சவுலரசன்‌ இறந்தபின்‌ தாவீது விசாரித்தது: “கடவுளின்‌ கருணையை நான்‌ சவுலின்‌ 
வீட்டாருக்குக்‌ காட்டுவதற்கு இன்னும்‌ யாராவது இருக்கின்றனரா?” அதற்குச்‌ சவுலின்‌ வீட்டைச்‌ 
சேர்ந்த சீபா என்ற பணியாளன்‌ கொடுத்த பதில்‌: “யோனத்தானின்‌ மகன்‌ ஒருவன்‌ இருகால்‌ 
ஊனமுற்றவன்‌ இருக்கிறான்‌” (2 சாமு 9:3). அவன்‌ குறிப்பிட்ட நபர்‌ மேவிபோசேத்‌. தாவீது 
அவனைத்‌ தன்னிடம்‌ அழைத்துவரச்‌ செய்தார்‌. அவன்‌ தாவீதிடம்‌ வந்தபோது, முகங்குப்புற 
விழுந்து சொன்ன வார்த்தைகளே மேலே குறிப்பிடப்பட்டவை (வச 6,8). 


பிற மொழியாக்கங்களின்படி, “நான்‌ கருணை காட்டச்‌ சவுலின்‌ வீட்டாரில்‌ யாரும்‌ 
இருக்கிறார்களா?” என்றல்ல, “யாரும்‌ இல்லையா?” என்றுதான்‌ தாவீது கேட்டிருக்கிறார்‌. 
அப்படியே, வெறுமனே “கருணை” என்றல்ல, “கடவுளின்‌ கருணை” என்று குறிப்பிட்டிருக்‌ 
கிறார்‌ (வச 3). “உன்‌ தலைவரின்‌ பேரன்‌ மேவிபோசேத்‌ எப்பொழுதும்‌ என்னுடன்‌ உண 
வருந்துவான்‌” என்று சீபாவிடம்‌ தாவீது உறுதியளித்தார்‌ (வச 1௦,11). இது அவனது வாழ்நாள்‌ 
முழுவதற்குமான சிலாக்கியம்‌. 


மேவிபோசேத்தில்‌ நாம்‌ நம்மைக்‌ காண்கிறோம்‌. அவன்‌ இருகால்களிலும்‌ ஊனமுற்றவன்‌ 
(வச 13). தன்னால்‌ எதுவும்‌ செய்யமுடியாதவன்‌. நம்மைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டுள்ளதும்‌ 
இதுதானே? “நாம்‌ பலமில்லாதவர்களாய்‌ இருக்கும்போதே, ஏற்ற காலத்தில்‌, கிறிஸ்து நமக்காய்‌ 
உயிர்‌ கொடுத்தார்‌” (ரோ 5:6). தாவீதுக்குச்‌ சவுல்‌ பரம எதிரியாய்‌ அவரைத்‌ துரத்தினார்‌. 
“ஆனால்‌ நாம்‌ பாவிகளாய்‌ இருந்தபோதே, கிறிஸ்து நமக்காய்‌ உயிர்‌ கொடுத்தார்‌” (வச 8). 
தானே நினைத்துத்‌ தாவீது மேவிபோசேத்துக்கு இவ்விதக்‌ கருணை காட்டினார்‌ (2 சாமு 9:1-3). 
“நீங்கள்‌ அல்ல, நானே உங்களைத்‌ தெரிந்துகொண்டேன்‌” எனும்‌ இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ 
நினைவுக்கு வருகின்றன அல்லவா? (யோ 15:16). இதே உண்மையை அப்போஸ்தலன்‌ 
யோவான்‌ தனது நிருபத்தில்‌ திரும்பச்‌ சொல்கிறார்‌: “நாம்‌ கடவுள்மீது அன்பு கொண்டுள்ளோம்‌ 
என்பதில்‌ அல்ல ; மாறாக, அவர்‌ நம்மீது அன்புகொண்டு தமது மகனை நமது பாவங்களுக்குக்‌ 
கிருபாதார பலியாக அனுப்பினார்‌ என்பதில்தான்‌ அன்பின்‌ தன்மை விளங்குகிறது ... அவரே 
முதலில்‌ நம்மிடம்‌ அன்பு செலுத்தியதால்‌ நாமும்‌ அன்பு செலுத்துகிறோம்‌” (1 யோ 4:10,19). 
இச்சத்தியத்தைப்பற்றிய அறிவு பவுலைவிட வேறு எவருக்கும்‌ அதிகமில்லை என்பது எனது 
கருத்து. எபேசியர்‌ 2:8,9இல்‌ அவர்‌ எழுதியுள்ளது: “கிருபையினால்‌ விசுவாசம்‌ மூலம்‌ 
இரட்சிக்கப்பட்டீர்கள்‌ ; இது உங்களால்‌ உண்டானது அல்ல; இது தேவனுடைய ஈவு. ஒருவரும்‌ 
பெருமையடிக்காதபடி இது மனிதச்‌ செயல்களால்‌ உண்டானது அல்ல.” பிரியமானவரே, நமது 
விசுவாசத்தைத்‌ “துவக்குபவர்‌” இயேசுவே, நாம்‌ அல்ல (எபி 12:2). நம்மில்‌ நற்செயலைத்‌ 
துவங்கியது தேவனே (பிலி 1:5). தேவனே, தமது சொந்த விருப்பத்தின்படி, நம்மை 
முன்குறித்தார்‌, அழைத்தார்‌, நீதிமான்களாக்கினார்‌, மகிமைப்படுத்துவார்‌ (ரோ 8:29,30). அது 
“அவரது” தீர்மானம்‌ (வச 28). “அடியேனுக்குத்‌ தேவரீர்‌ காண்பித்த எல்லா தயவுக்கும்‌ நான்‌ 
எவ்வளவேனும்‌ பாத்திரன்‌ அல்ல” என்று நாம்‌ யாக்கோபுடன்‌ சேர்ந்து சொல்வோம்‌ (ஆதி 

32:10). 
ஸ்கிம்‌ 


- 11 - 

மேற்குறிப்பிட்ட சத்தியம்‌ நமது மனதில்‌ பதிந்தும்‌, பசுமையாகவும்‌ இருக்கும்வரை நமது 
கால்கள்‌ சமதளத்தில்‌ நிற்கும்‌. 'உன்னைவிட-நான்‌-மேல்‌' எனும்‌ மனப்பான்மைக்கு நம்மை 
விலக்கிக்‌ காப்பது இதுவே. தாவீதரசனுடன்‌ அவரது மேசையில்‌ தினமும்‌ சாப்பிடுகிறேன்‌ என்று 
மேவிபோசேத்‌ எப்பொழுதாவது பெருமையடித்துக்கொள்ள முடியுமா? சாப்பாட்டு மேசைக்கும்‌ 
யாராவது ஒருவர்‌ அவனைத்‌ தூக்கிக்கொண்டு வரவேண்டுமே! அந்நாட்களில்‌ மின்கலம்‌ 
பொருத்தியுள்ள சக்கர வண்டிகள்‌ உண்டோ? நீதிமானாக்கப்படுதல்‌ கிருபையினாலேயே. 
பரிசுத்தமாக்கப்படுதல்‌ கிருபையினாலேயே. மகிமையடைதலும்‌ கிருபையினாலேயே 
நடக்கும்‌. அடிமை வியாபாரியாயிருந்த ஜான்‌ நியூட்டன்‌ (1725-1807) என்பவர்‌ தனது 
மனமாற்றத்திற்குப்‌ பின்னர்‌ அடிமை வியாபாரத்தை ஒழிக்க உதவினார்‌. 1772இல்‌ அவர்‌ 
இயற்றிய பாடல்‌ காலத்தால்‌ அழியாதது -- 


Amazing Grace, how sweet the sound, 1- ஆஹா, கிருபை, இரட்சிப்பு, 


That saved a wretch like me; ஆகாதவன்‌ கீதம்‌; 

I once was lost, but now am found; அலைந்தேன்‌, கண்டுபிடித்தார்‌, 

Was blind, but now I see! அந்தகன்‌ பார்க்கிறேன்‌! 

2. கிருபையே, பயபக்தி, 3. திதில்கள்‌, தீய வலைகள்‌, 
தொலைந்தது பயம்‌; யாவும்‌ தப்பி வந்தேன்‌; 
நம்பின நொடிப்‌ பொழுதில்‌ கிருபைதான்‌ காரணமே, 
நளதம்‌ ஆயிற்றே! விண்ணிலும்‌ சேர்க்குமே! 

4, வானவர்‌ வாக்குப்‌ பண்ணினார்‌, 5. நித்திய காலம்‌ மோட்சத்தில்‌, 

வார்த்தையே நங்கூரம்‌, விண்ணொளி வீதியில்‌; 
கேடகமும்‌ அவர்தானே, இங்கே துதியின்‌ தொடக்கம்‌, 
எந்நாளும்‌ போதுமே! தொடரும்‌ என்றுமே! 


“ஆஹா, கிருபை” எனது சரிதைக்கு இதிலும்‌ மேலான தலைப்பை என்னால்‌ நினைத்தும்‌ 
பார்க்க முடியாது. பண்டிதர்‌ பில்லி கிரஹாம்‌ (1918-2018) அவர்களது 784-பக்க சுயசரிதை 
நூல்‌ “Jப51 ௮5 / ௮ (நூன்‌ பாவிதான்‌!) என்ற தலைப்பில்‌ வெளிவந்ததைக்‌ கண்ட என்‌ கண்கள்‌ 
குளமாயின. அப்பாடலைப்‌ பாடுவோமா? 


Just as Iam, without one plea, நான்‌ பாவிதான்‌, ஆனாலும்‌ நீர்‌ 
But that Thy blood was shed for me, மாசற்ற ரத்தம்‌ சிந்தினார்‌, 

And that Thou bidd’st me come to Thee, வா என்று என்னை அழைத்தீர்‌, 
Lamb of God, I come! I come! என்‌ மீட்பரே, வந்தேன்‌! வந்தேன்‌! 


தலைமுடி வெட்டி, முகச்சவரம்‌ பண்ணி, சோப்புக்‌ குளியல்‌ போட்டு, உடை மாற்றம்‌ 
செய்தபின்தான்‌ என்‌ மகனைக்‌ கட்டியணைப்பேன்‌ என்றா தந்‌ைத சொன்னார்‌? “அவன்‌ 
தொலைவில்‌ வந்துகொண்டிருந்தபோதே தந்தை அவனைக்‌ கண்டு, பரிவுகொண்டு, 
ஓடிப்போய்‌, அவனைக்‌ கட்டித்தழுவி முத்தமிட்டார்‌” (லூக்‌ 15:20). அந்த இளைய மகன்‌ 
தன்னைத்‌ தாழ்த்தியதாலேயே தந்தையின்‌ வீட்டில்‌ உயர்நிலை அடைந்தான்‌ (வச 19,21). 
உள்ளே வர மறுத்த மூத்தவனுக்கோ பரிதாப நிலை (வச 28). தனது நற்செயல்களைக்‌ குறித்தே 
அவன்‌ பெருமையடித்துக்கொண்டிருந்தான்‌ (வச 29). நமது சபைகளில்‌ “மூத்த குமாரர்‌” நிறைய 
இருப்பதுதான்‌ துக்கம்‌. பிரியமானவர்களே, நம்மை நாமே தாழ்த்துவோம்‌, தாழ்த்துவோம்‌, 
தரைமட்டும்‌ தாழ்த்துவோம்‌ ! 


நமது கடந்த காலப்‌ பாவநிலையை மறக்கும்‌ வாய்ப்புக்கு எதிராக விசுவாசிகளாகிய நாம்‌ 
எச்சரிக்கப்பட்டுள்ளோம்‌. “கர்த்தர்‌ செய்த உபகாரங்களை மறவாதே” என்று தாவீது தனக்குத்‌ 
தானே கட்டளையிட்டுக்கொண்டார்‌. ஐந்து உபகாரங்களில்‌ அவர்‌ முதலாவது குறிப்பிடுவது 
தைம 


122 

“பாவ மன்னிப்பு” என்பதைக்‌ கவனிக்க (சங்‌ 103:1-5). இச்சங்கீதத்தில்‌ தேவனது நாற்பரிமாண 
அன்பினை வர்ணிக்கிறார்‌: உயரம்‌ (வச 11), அகலம்‌ (வச 12), ஆழம்‌ (வச 13), நீளம்‌ (வச 
17,18). தேவன்‌ தமது இரக்கத்தினால்‌ எவ்விதம்‌ நமது பழைய பாவங்களிலிருந்து நம்மைத்‌ 
தூயோராக்கினார்‌ என்பதை மறக்கும்போது, “கிட்டப்‌ பார்வை” மட்டுமல்ல, “முழுக்‌ 
குருட்டுத்தனமுமே” மிஞ்சும்‌ என்று அப்போஸ்தலன்‌ பேதுரு நம்மை எச்சரித்துள்ளார்‌ (2 பேது 
1:9). அவரது காலத்திலிருந்த பல ஊழியரைவிடத்‌ தேவன்‌ ஜான்‌ வெஸ்லியை (1703-1791) 
அதிகமாய்ப்‌ பயன்படுத்தியதற்கு ஒரு காரணம்‌ அவர்‌ தன்னை இரட்சித்த அதிசயமான 
கிருபையை எப்பொழுதும்‌ நினைவிலிருத்தியிருந்ததே. ஒரு முறை காவலர்களால்‌ தெருவில்‌ 
இழுத்துச்‌ செல்லப்பட்டுக்கொண்டிருந்த ஒரு குடிகாரனைச்‌ சுட்டிக்காட்டி, “தேவ கிருபை 
மட்டும்‌ கிடைக்காதிருந்தால்‌, அதோ, அவன்தான்‌ ஜான்‌ வெஸ்லி” என்று தனது உடன்‌ 
ஊழியரிடம்‌ கண்ணீர்‌ மல்கக்‌ கூறினார்‌. “தந்தையாம்‌ தேவனே, தாவீதின்‌ குமாரனுடன்‌ பந்தியில்‌ 
உட்கார்ந்திருக்கும்‌ நான்‌ ஒரு மேவிபோசேத்‌” என்பதை என்றுமே மறக்காதிருக்கச்‌ செய்யும்‌! 


புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களில்‌, தாழ்மை குறித்த போதனைக்கும்‌ தாழ்மை நிறைந்த 
வாழ்க்கைக்கும்‌ முன்னிலையில்‌ நிற்பது அப்போஸ்தலன்‌ பவுல்தான்‌. தாழ்மையின்‌ 
கத்ரூபமாய்க்‌ கிறிஸ்துவை அவர்‌ முன்வைக்கிறார்‌ (பிலி 2:8). தாழ்மை குறித்த அவரது 
உபதேசத்திற்கு ரோமர்‌ 12:3; 1 கொரிந்தியர்‌ 1:28,29; எபேசியர்‌ 4:2; கொலோசெயர்‌ 3:12; 
தீத்து 3:2 ஆகிய வசனங்களைப்‌ பாருங்கள்‌. தனது ஒன்றுமில்லாமையையும்‌ தகுதியின்மை 
யையும்‌ மூன்று முக்கிய பகுதிகளில்‌ பவுல்‌ அறிக்கையிடுகிறார்‌ -- 


ஈ “பாவிகளில்‌ படுமோசமானவன்‌. ” தன்னிடம்‌ பயிற்சி பெற்றுக்கொண்டிருந்த ஓர்‌ 
இளைஞனிடம்‌ தன்னை இவ்விதம்‌ அழைத்துக்கொள்கிறார்‌ (1 தீமோ 1:15). மனமாற்றத்திற்கு 
முன்னரே தனது காலத்தினரைவிட மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்திருந்தும்‌ இவ்விதம்‌ 
அறிக்கையிடுகிறார்‌. பிலிப்பியக்‌ கிறிஸ்தவர்க்கு எழுதும்போது, தன்னை நியாயப்பிரமாணத்‌ 
தின்படிக்‌ “குற்றம்‌ சாட்டப்படாதவன்‌ என்று மார்தட்டுகிறார்‌ (பிலி 3:6). அப்படியானால்‌, 
சன்மார்க்க ரீதியாக அவரிடம்‌ பாவங்கள்‌ இல்லை என்பதும்‌, அவரது முரட்டுச்‌ செயல்கள்‌ 
யாவும்‌ மார்க்கச்‌ சம்பந்தமானவையே என்பதும்தான்‌ பொருள்‌. யூத மார்க்கத்தில்‌ 
அவருக்கிருந்த பக்தியும்‌ இணையற்றது: கலாத்தியர்‌ 1:14, “மூதாதையர்‌ மரபுகளில்‌ ஆர்வம்‌ 
மிக்கவனாய்‌ என்‌ இனத்தவருள்‌ என்‌ வயதினர்‌ பலரைவிட யூத நெறியில்‌ சிறந்து 
விளங்கினேன்‌.” 


ஈ “பறிசுத்தவான்களில்‌ கடையவன்‌. ” கிருபையினாலேயே இரட்சிப்பு எனும்‌ 
உபதேசத்தை வலியுறுத்தும்‌ தனது எபேசியர்‌ நிருபத்தில்‌ பவுல்‌ இவ்விதம்‌ தன்னைத்‌ 
தாழ்த்துகிறார்‌: எபேசியர்‌ 3:8, “பரிசுத்தவான்கள்‌ எல்லாரிலும்‌ கடையவனாகிய நான்‌ 
கிறிஸ்துவின்‌ அளவற்ற செல்வத்தைப்‌ புறவினத்தாரிடம்‌ சுவிசேஷமாய்‌ அறிவிக்க இந்தக்‌ 
கிருபை எனக்கு அளிக்கப்பட்டுள்ளது.” தன்னைப்‌ பின்பற்றவும்‌ தன்னைப்‌ போலாகவும்‌ 
மக்களுக்குச்‌ சவால்‌ விட்ட ஒருவர்‌ தன்னைப்‌ “பரிசுத்தவான்‌௧ளில்‌ கடையவன்‌” 
என்றழைப்பது வியப்புதான்‌ (1 கொரி 11:1; பிலி 3:17; 4:9; 2 தீமோ 3:10; 1 தெச 2:10-12). 
இதுதான்‌ உண்மையான தாழ்மையின்‌ அழகு. 


ஈ “அப்போஸ்தலர்களில்‌ அடிமட்டத்தினன்‌. ” இங்கும்‌, தேவ கிருபைக்குத்‌ துதிபாடிக்‌ 
கொண்டிருக்கும்போதே தன்னை இவ்விதம்‌ அழைத்துக்கொள்கிறார்‌: 1 கொரிந்தியர்‌ 15:9,10, 
“நான்‌ அப்போஸ்தலரில்‌ அடிமட்டத்தினன்‌. அப்போஸ்தலன்‌ என்றழைக்கப்படத்‌ 
தகுதியற்றவன்‌. ஏனெனில்‌, திருச்சபையைத்‌ துன்புறுத்தினேன்‌. ஆனால்‌ இப்போது நான்‌ இந்த 
நிலையில்‌ இருப்பது தேவனுடைய கிருபையினால்தான்‌; அவர்‌ எனக்களித்த கிருபை 

ஸ்ம 


- 135- 

வீணாகிவிடவில்லை. அப்போஸ்தலர்‌ எல்லாரையும்விட நான்‌ மிகுதியாய்ப்‌ பாடுபட்டு 
உழைத்தேன்‌. உண்மையில்‌ நானாக உழைக்கவில்லை ; என்னோடிருக்கும்‌ தேவ கிருபையே 
அவ்வாறு உழைக்கச்‌ செய்தது.” அப்போஸ்தலப்‌ பணியில்‌ பவுலடியாரின்‌ சிறப்புகள்‌ 
கவனிக்கத்தக்கவை. தொடக்கம்‌ முதல்‌ இறுதி வரை அங்குமிங்கும்‌ சரியாது வாழ்ந்தார்‌ (அப்‌ 
20:18,19). “யாருக்கும்‌ அநியாயம்‌ செய்யவில்லை, யாரையும்‌ கெடுக்கவில்லை, யாரையும்‌ 
வஞ்சிக்கவில்லை” என்பதே அவரது சாட்சி (2 கொரி 7:2). புதிய ஏற்பாட்டின்‌ 21 நிருபங்களில்‌ 
13 நிருபங்கள்‌ அவர்‌ எழுதியதே. 

சுருக்கிச்‌ சொன்னால்‌, தனது பாவ நிலை (8ரீப!ா655), பரிசுத்த நிலை (5aintliness), பணி 
முறை (568௩௦6) ஆகிய மூன்றிலும்‌ பவுல்‌ தன்னை முழுமையாய்த்‌ தாழ்த்திக்‌ கொண்டார்‌. 
கிறிஸ்துவைத்‌ தாழ்மையாய்ப்‌ பின்பற்றிய இவர்‌ பின்பற்றப்படுவதற்கு ஏற்றவர்‌! 


முடிவுரை 


“நிரம்புதல்‌” (1119) குறித்தே கிறிஸ்தவ உலகு அதிகம்‌ பேசுகிறது, “வெறுமையாக்குதல்‌” 
(ழரரற9) பற்றிப்‌ பேசுவதேயில்லை. ஆனால்‌ இயேசுவைக்‌ குறித்து வாசிக்கும்போதோ, அவர்‌ 
தம்மை முதலாவது “வெறுமையாக்கினார்‌,” அடுத்து “தாழ்த்தினார்‌” என்றிருக்கிறது (பிலி 
2:5-8). நம்மைக்‌ குறித்து உயர்வாய்‌ நாம்‌ நினைத்துக்கொள்ளும்‌ அத்தனையிலிருந்தும்‌ 
நம்மை வெறுமையாக்கும்வரை உண்மையான தாழ்மையை நாம்‌ அனுபவிக்கமுடியாது. 
வெறுமையாக்க வெறுமையாக்கத்தான்‌ அதிகமதிகமாய்‌ நிரப்பப்படமுடியும்‌. ஒரு தீர்க்க 
தரிசியின்‌ விதவைக்கு எண்ணெய்‌ பெருகச்‌ செய்த தீர்க்கன்‌ எலியாவின்‌ அற்புதத்தில்‌ 
இத்தத்துவம்‌ தெளிவாய்‌ விளங்குகிறது. காலிப்‌ பாத்திரம்‌ இனி எதுவுமில்லை என்று 
சொன்னவுடன்‌ எண்ணெய்ப்‌ பெருக்கம்‌ நின்றுபோயிற்று (2 இரா 4:6). பரலோகில்‌ 24 
மூப்பர்களுக்குத்‌ தேவன்‌ கிரீடங்களும்‌ சிம்மாசனங்களும்‌ கொடுத்துக்‌ கவுரவித்தார்‌. 
அவர்களோ, முதலாவது, கிரீடங்களைக்‌ கழற்றிக்‌ கர்த்தர்‌ பாதம்‌ வைத்து, “நீரே பாத்திரர்‌” 
என்றனர்‌ (வெளி 4:10,11). அடுத்து, தங்கள்‌ சிம்மாசனங்களிலிருந்து எழுந்து, அவர்முன்‌ 
முகங்குப்புற விழுந்து அவரைத்‌ தொழுதுகொண்டனர்‌ (11:16). தேவனிடமிருந்து நமக்கு 
வரும்‌ கவுரவமும்‌ அவருக்கே போய்விடவேண்டும்‌. இதுதான்‌ தேவனுக்குமுன்‌ நறுமணமாய்‌ 


எழும்பும்‌ தாழ்மையாம்‌! 





(இக்கட்டுரை ஆங்கிலத்திலும்‌ உண்டு.) 


௩. Stanley, 13 Church Colony, Vellore 632 006, Tamilnadu, India 
Tel: 00 91 98437 07600, 98430 11943 
<StanleyOnBible@hotmail.com>  <Evangeline@StanleyOnBible.com> www. StanleyOnBible.com 


